தென்னிந்திய திருச்சயை யாழ்‌. பேராயம்‌ 


உதளிக்குரு, குரு அபிஷேக 
ஆராதனை ஒழுங்கு 

1999 

 (இருவிகுந்து ஒழுங்கு, ஆராதனை ஒழுங்கு கறிய) 


Digrhzed by NodahamFoundatior. 
Agolaham org] AaVaRaham OIG 


தென்னிந்திய திருச்சபை யாழ்‌. பேராயம்‌ 


உதவிக்குரு, குரு அபிஷேக 
ஆராதனை ஒழுங்கு 
1999 ம்‌. 
(இருவிருந்து ஒழுங்கு, ஆராதனை ஒழுங்கு உற்பட 


Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


இருவிருந்து எனும்‌ பரிசுத்த நற்கருணை” 
ஆராதனை 


குரு: கடவுளை வணங்குவோமாக, 
எல்லா இருதயங்களையும்‌ எல்லா விருப்பங்களை 
யும்‌, எல்லா. இரகசியங்களையும்‌ அறிந்திருக்கிற சர்வ 
வல்ல்மையுஉ்ள கடவளே, நாங்கள்‌ தேவரீரிடத்தில்‌ 
பரிபூரணமாய்‌ அன்பு கூரவும்‌, உமது பரிசுத்த நாமத்தை 
உத்தமமாய்‌ மகிமைப்படுத்தவும்‌ உமது பரிசுத்த ஆவி 
யின்‌ ஏவுதலால்‌ எங்கள்‌ இருதயத்தின்‌ “தந்தனைக 
ளைச்‌ சுத்தில்‌ பண்ணியருள எங்கள்‌ கர்த்தராகிய 
இயேசு நிறிஸ்துவின்‌ மூலமாய்‌ வேண்டிக்‌ சொள்ளு 
கின்றோம்‌. ர . 
. ஆமென்‌. 


சபை 10 கே பல்லவி 
மதிமையுண்டாக - உன்னத தேவற்கு 
மதிமை. யுண்டாக. 
அணுபல்லவி 
உகமீது. சமாதானம்‌ உழமாந்தர்‌ மேற்றயை 
உண்டாவதாக நீடுழி யூழியாக. 
சரணங்கள்‌ - 
1 கர்த்தாவே தேவா - வானவர்‌ இராசா, 
நித்திய தாதா, நின்மல ரூபா 


சக்தியில்‌ மிகுந்தவா: சர்வத்துக்குத்‌ தாதா, 
துத்தியஞ்‌ செய்தனம்‌ நித்திய காலமாய்‌ ' - மகிமை 


Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


2 துத்தியஞ்‌ செய்து - தூயபரனை , 
மெத்தவே தொழுது மேதினி முழுதும்‌ 
நித்தமே புகழ்ந்தனம்‌ நீதி செயலை எண்ணி 
சுத்தவுன நாமத்திற்‌ கித்தரை யோராலும்‌ ஃமூமை 


3 ஏக குமாரா - இயேசுவெம்‌ நாதா 
ஏகோவா தனையா எம்மீ திரங்கி 
உலோக பாவந்‌ தூக்கிப்‌ போக வந்திடு மெங்கள்‌ 
வாகன ஆடே நீ ஆகையினால்‌ மெத்த “ மகிமை 


4 தரணியோர்‌ பாவத்‌ - தீர்த்திட வத்து 
செத்றீர்‌ சிந்திய தேவாட்டுக்‌ குட்டியே, 


பரமனின்‌ வலப்‌ பக்கம்‌ பரமதி லிருப்பவா, 
இரங்கு மிரங்குமையா எம்‌ செப மவைகட்கு - மகமை 


5 பரிசுத்தன்‌ நீயே - பார்‌ கர்த்தன்‌ நீயே; 

அருட்பெருஞ்‌ சோதியே கிறிஸ்துவே நீயே, 
திருவாவி யவனோடு இகழ்பரன்‌ மகிமையில்‌ 
திரிகால மிருக்கன்றாய்‌ இவ்வியதி பதியாக - மூ 


நியாயப்பிரமாணத்தையும்‌ தர்க்கதரிசனங்களையும்‌ நமநு 
ஆண்டவர்‌ தொகுத்து அருளியது 


குரு: நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன 
தாவது: 


இஸ்ரவேலே, கேள்‌; நம்முடைய கடவுளாயெ கர்த்தர்‌ 
ஒருவரே கர்த்தர்‌; உன்‌ கடவுளாகிய சுர்த்தரிடத்தில்‌ 
உன்‌ முழு இருதயத்தோடும்‌, உன்‌ முழுப்‌ ஆத்துமாவோ 
டும்‌, உன்‌ முழு மனதோடும்‌, உன்‌ முழு பலத்தோடும்‌ 
அன்பு -கூருவாயாக. என்பதே பிரதான கற்பனை. 


ட ன 


Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


> 


இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம்‌ கற்பனை என்ன 
வென்றால்‌; உன்னிடத்தில்‌ நீ அன்பு - கூருவதுபோல்‌ 
பிறனிடத்திலும்‌ அன்பு கூருவாயாக என்பதே; இவை 
களிலும்‌ பெரிய கற்பனை வேறொன்றுமில்லை. இவ்வி 
ரண்டு கற்பனைகளிலும்‌ நியாயப்பிரமாணம்‌ முழுமை 
யும்‌ இர்க்கதரிசனங்களும்‌ அடங்கியிருக்கிறது' என்பதே. 

மா: 72: மத்‌ 22 


கர்த்தாவே, எங்களுக்கு இரங்க, இந்தப்‌ பிரமாணத்தைக்‌ 
கைக்கொள்ள எங்கள்‌ இருதயத்தை ஏவியருளும்‌ 


குரு சொல்லுவது 

சகோதரரே, நாம்‌ இப்பொழுது கடவுளுடைய மகா 
பரிசுத்த வசனத்தைக்‌ கேட்கவும்‌, ஆண்டவருடைய 
சரீரத்தையும்‌, இரத்தத்தையும்‌ பெற்றுக்கொள்ளவும்‌ 
இங்கே கூடிவந்தஇருக்கிறோம்‌. உத்தம மனஸ்தாபத்‌ 
தோடும்‌, விசுவாசத்தோடும்‌ அவரிடத்தில்‌... கட்டிச்‌ 
சேருவதற்காகக்‌ - கடவுளுடைய  கிருபையைத்‌ தேடி, 
முழங்காற்படியிட்டு, மெளனமாக நம்மை. நாமே 
சோதித்து அற்வோமாக. ல்‌ 


(எல்லாரும்‌ முழங்காற்படியிட்டு (சற்று வனப்‌ அமை 
இயாயிருந்தபின்‌ குரு சொல்வது) 


உங்கள்‌பாவங்களினிமித்தம்‌ முழு இருதய த்தோடே 
உண்மையாய்‌ மனஸ்தாபப்பட்டு, பிறரிடத்தில்‌ அன்பும்‌ 
சிநேகமுமாயிருந்து . இனிக்‌ கடவுளுடைய கற்பனை 
ளைக்‌ கைக்கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாய்‌ அவ 
ருடைய பரிசுத்த மார்க்கத்தில்‌ நடப்போம்‌ என்று 
இர்மானித்திருக்கிற நீங்கள்‌, நமது ஆண்டவராகிய 
இயேசு கிறிஸ்துவின்‌ மூலமாப்ச்‌ சர்வ வல்லமையுள்ள 
கடவுளோடு ஒப்புரவாகும்படி, மறுபடியும்‌ : உங்கள்‌ 
பாவங்களை மனத்தாழ்மையாய்‌ அறிக்கையிடுங்கள்‌ , 


03 


Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


சபை 


18 


ஆரபி. ஆதிதாளம்‌ 


எந்தாய்‌ உன்றனுக்கும்‌ அயலார்கும்‌ எதிரான - 


. சொத்த பாவமெல்லாம்‌ இகோ சொல்லி அறிக்கை 


.. செய்தோம்‌ 
உன்றன்‌. நல்லொனி விட்டே இருளில்‌ தடத்தோம்‌, 
சந்தை நின்‌ பெயரில்‌ நின்றும்‌ செய்கையில்‌ 


்‌ மாறுபட்டோப: 


அப்பா, இயேசு 5ாதா. அடியார்க்‌ கிரங்குமையா ; 
இப்பாவக்‌ கறைகள்‌ மன்னித்தாவியினாற்‌ கழுவி 
தப்பாதே யெமது மனசாட்சி உயிர்த்திடவே 
இப்போதுன்‌ னருளால்‌ எம்மை ஏந்தி அணைத்திடுவாய்‌ 


நின்‌ நாமம்‌ உலகில்‌ ஒங்கி நின்று. மகிமையுற 
எந்நாளும்‌ புதிய உயிர்‌ ஏற்றுப்‌ பணிபுரிய 
மன்னிப்பு ஈந்து பிறர்‌ தம்மை அணைத்திடவும்‌ 
அன்னையை ஒத்தவனே, அருளீந்து புரந்திடுவாய்‌ 


குரு எழுந்து வின்ஞு சொல்லுவது . 


இயேசுகிறிஸ்‌ தவின்‌ மூலமாய்த்‌ தம்மிடத்தில்‌ உண்‌ 
மையாய்‌ மனந்திரும்புகற யாவருக்கும்‌ அருளப்படுநறெ 
கிருபை நிறைந்த தேவ வசனத்தைக்‌ கேளுங்கள்‌ ; 
வருத்தப்பட்டு பாரஞ்‌ சுமக்நெறவர்களே, நீங்கள்‌ 
எல்லாரும்‌ என்னிடத்தில்‌ வாருங்கள்‌ நான்‌ உங்களுக்கு 
இளைப்பாறுதல்‌ தருவேன்‌. 


கடவுள்‌ தம்முமைய ஒரே பேறான குமாரனை 
விசுவாசிக்கிறவன்‌. எவனோ, அவன்‌ கெட்டுப்‌ போகா 
மல்‌ நித்திய ஜீவனை அடையும்‌ படிக்கு, அவரைத்‌ 
தந்தருளி... இவ்வளவாய்‌ உலகத்தில்‌ அன்பு கூர்ந்தார்‌ 


ஷி யின்‌ ஜே 


Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


ஆனை 6 


சற்று 


பாவிகளை இரட்சிக்க கிறிஸ்து இயேசு வந்தார்‌ 
என்றெ வார்த்தை உண்மையும்‌ எல்லா, அங்டிகரிப்புக்‌ 
கும்‌ பாத்திரமுமானது. 


ஒருவன்‌ பாவஞ்‌ செய்வானானால்‌, நீதிபரராயிருக்‌ 
கிற இயேசு கிறிஸ்து... நமக்காகப்‌ பிதாவினிடத்தில்‌ 
பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார்‌ நம்முடைய பாவங 
களை நிவிர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே, 


நேரம்‌ அமைஇயாயிருந்தபின்‌ ருரு சொல்வது 


நம்முடைய பரம பிதாவாகிய சர்வ வல்லமை 
யுள்ள கடவுள்‌, உத்தம்‌ மனஸ்தாபத்தோடும்‌, உண்‌ 
மையான  விசுவாசத்தோடும்‌ தம்மிடத்திற்கு மனம்‌ 
இரும்பி. தங்கள்‌ சகோதரர்‌ குற்றங்களை மன்னிக்‌ 


திற யாவருக்கும்‌ பாவமன்னிப்பை அருளிச்‌ செய்‌ 


வோம்‌ என்று மிகுந்த : இரக்கமாய்‌ வாக்குத்தத்தம்‌ 
செய்திருக்கிறார்‌; அவர்‌ நம்முடைய கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்துவின்‌ நிமித்தம்‌ உங்களுக்கு இரங்கி, 
உங்கள்‌ பாவங்கள்‌... எல்லாவற்றையும்‌ . மன்னித்து, 
அவைகளினின்று உங்களை விடுதலையாக்கி, சகல நன்‌ 
மையிலும்‌ உங்களை உறுதிப்படுத்தி, நிலைநிறுத்தி 
உங்களை நித்திய ஜீவ கரையில்‌: சேர்ப்பாராக. 


சபை: ஆமென்‌. தேவரீருக்கே ஸ்தோத்திர முண்டாவதாக . 


இப்பகுதியுடன்‌ உதவி குரு / குரு. அபிஷே.. 
ஆராதனை ஆரம்பமாகும்‌. 


இழி ல்‌ 


Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


உதவிக்குரு அபிஷேக 
ஆராதனை முறை 


வலவ. 


1 அபிஷேகம்‌ பெறுவோரை 

முன்‌ நிறுத்துதல்‌ 
சபையார்‌. உட்காருவார்கள்‌ 
அத்தியட்சர்‌ தமது ஆசனத்தில்‌ உட்கார்ந்திருக்க, முறைப்‌ 
படி நியமிக்கப்பட்ட ஒருவர்‌, அபிசேஷகம்‌ பெறு 
வோரை அத்தியட்சர்‌ முன்‌ நிறுத்திச்‌ சொல்லுவது: 


கர்த்தருக்குள்‌ சங்கை பொருந்திய தகப்பனே, உதவி 
குருக்களாக அபிஷேகம்‌ பெறுவதற்கு இவர்களை 
உமது முன்‌ நிறுத்துகிறோம்‌, 


அத்தியட்சர்‌... 
இவர்கள்‌ அபிஷேகம்‌ பெறுவதற்குரிய அதிகாரப்‌ பத்‌ 
திரம்‌ வாசிக்க ப்படுவதாக 


அவர்கள்‌ அபிஷேகம்‌ செய்வதற்கு அத்தியட்சாதீன 
பிறப்பித்‌ திருக்கும்‌ அதிகாரப்பத்திரம்‌ வாசிக்கப்படும்‌. 


அத்தியட்சர்‌:- ஜனங்களைப்‌ பார்த்து சொல்லுவது:- 


பிரியமானவர்களே, கடவளுக்குச்‌ சித்தமானால்‌, உதவி 
குருக்களாக அபிஷேகம்‌ பெற நாம்‌ விரும்புவோர்‌, இவர்‌ 
களே இவர்கள்‌ தகுந்த படிப்பும்‌, தேவ பக்தியுள்ள 
வாழ்க்கையுமடையவர்களென்றும்‌, இப்பணிவிடையில்‌ கட 
வுளுக்கு ஊழியம்‌ செய்ய கிரமமாய்‌ அழைக்கப்பட்ட 
வர்களென்றும்‌, இவர்களை விசாரிக்கும்படியாகவும்‌, பரீட்‌ 


‘Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


௯ ஆ ட 


சிக்கும்படியாக்வும்‌ தியமிக்சப்பட்‌ பவர்கள்‌ வெர்சுளைகீ 
குறித்துச்‌ சொல்ல, நீங்கள்‌ இப்பொழுது பேட்டீர்கள்‌. 
இவ்வபிஷேகம்‌ பெறுவதற்கு இவர்களில்‌ யாதொரு தடை 
யுண்டென்று உங்களில்‌ யாராகிலும்‌. அறிந்திருந்தால்‌, கர்த்‌ 
தருடைய நாமத்தினாலே இங்கு முன்‌. வந்து அதைத்‌ 
தெரிவிக்கவேண்டும்‌ 

சபை நிற்க, அத்தியட்சர்‌ சொல்லுவது:- 


நாம்‌ நம்மிலே தகுதியுள்ளவர்களல்ல; நம்முடைய 
தகுதி கடவுளிலிருந்து உண்டாகிறது. 

அபிஷேகம்‌ பெறுவதற்கு, இவர்கள்‌ கடவுளின்‌ ௧௫ 
பையால்‌ தகுதியுள்ளவர்கள்‌ என்று நம்புகிறீர்களா? 


பை! இவர்கள்‌  தகுதியுள்ளவர்களென்று நம்புகிறோம்‌. 
கடவுளுக்கே மகிமையுண்டாவதாக, 


2 தேவ வசனப்‌ போதனை 
சர்த்தர்‌ உங்‌. ளோடு இருப்பாராக, 
£ அவர்‌ உமது ஆவியோடும்‌ இருப்பாராக. 
ஜெபம்‌ பண்ணக்கடவோம்‌ 
(சபையார்‌ முழங்கால்படியிட்டிருக்க) 


சர்வ வல்ல கடவுளே, சகல தல்‌ ஈவுகளையும்‌ அருளு 
திறவரே, உமது திருச்சபையில்‌ வெவ்வெறான பணி வின! 
ஈளை, உமது ஒரே ஆவியானவரால்‌ ஏற்படுத்‌ தியிருந்கிறிரே , 
உதவிக்‌ குருக்களாகும்படி இப்பொழுது அழைக்கப்பட்டிருக்‌ 
கும்‌ உமத ஊழியக்காரராகிய இவர்களை இரக்கமாய்க்‌ 
கண்ணோக்கிப்‌ பாரும்‌, உமது சுவிசேஷ சத்தியத்தால்‌ இவர்‌ 
களைப்‌ பூரணப்படுத்தி, குற்றமற்ற நடச்கையால்‌ இவர்‌ 
களை அலங்கரித்தருளும்‌, உமது பரிசுத்த ஆவியின்‌ வல்‌ 


07 


Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


லமையால்‌ இவர்களை நிரப்பியருளும்‌. உமது நாமத்‌ 
திற்கு மகிமையுண்டாகவும்‌, உமது திருச்சபை ஊன்றக்‌ 
கட்டப்படவும்‌, இவர்கள்‌ தங்கள்‌ வார்த்தையினாலும்‌, 
நல்ல முன்‌ மாதிரியினாலும்‌, உண்மையோடும்‌, மகிழ்ச்சி 
யோடும்‌ உமக்குப்‌ பணிவிடை செய்ய அனுக்கரஇத்தரு 
ளும்‌ உம்மோடும்‌ பரிசுத்த ஆவியோடும்‌, சதாகாலமும்‌ 
ஜீவித்து அரசாளுகிற எங்கள்‌. இரட்சகராகிய. இயேசு 
கிறிஸ்துவின்‌ புண்ணியங்களினிமித்தம்‌ உம்மை வேண்டிக்‌ 
கொள்ளுகிறோம்‌. ஆமென்‌ 


பழைய ஏற்பாட்டு பாடம்‌: ஏசாயா 42:1-9 

சங்கதம்‌: 84 (அல்லது) ஓர்‌ தேம்‌ 

நீருப வாக்கியம்‌: 1 தீமோத்தேயு 3 :8- 13 
சபை எழுந்து நிற்க, 

சுவிசேஷ வாக்கியம்‌: லூக்கா 12: 35 - 38 
சயை உட்கார்ந்திருக்க, 

பிரசங்கம்‌ , 


சபை எழுந்தட நின்று, 
நிசேயே விசுவாசப்பிரமாணம்‌ சொல்ல 


சபை: வானத்தையும்‌ பூமியையும்‌ காணப்படுகிறதும்‌ காணப்‌ 
படாததுமான எல்லாவற்றையும்‌. படைத்தவராயிருக்‌ 
கற, சர்வ வல்லமையுள்ள. பிதாவாகிய ஒரே கட 
வுளை விசுவாசிக்கிறேன்‌. 
ஒரே கர்த்தருமாய்‌ சடவுளுடைய ஒரே பேறான 
குமாரனுமாபிக்கிற இயேசுக்கிறிஸ்துவையும்‌ விசுவா 
சிக்கின்றேன்‌. அவர்‌ சகல உலகங்களும்‌ உண்டாவ 
தற்கு முன்னே, தமது பிதாவினாலே ஜெனிப்பிக்கப்‌ 


ல்‌! ல 


Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


மஸ 


1 


பட்டவர்‌. தெய்வத்தில்‌ தெய்வம்‌, சோதியில்‌ சோதி 
மெய்த்‌ தெய்வத்தில்‌ மெய்த்‌ தெய்வம்‌, உண்டாக்‌ 
கப்படாமல்‌ ஜெறிப்பிக்கப்பட்டவர்‌. பிதாவோடே ஒரே 
தன்மையுடை யவர்‌. சகலத்தையும்‌ உண்டாக்கினவர்‌ 
மனிதராகிய நமக்காகவும்‌ நமக்கு இரட்டிப்பு உண்‌ 
டாகவும்‌ பரமண்டலத்திலிருந்து இறங்கிப்‌ பமிசுத்த 
ஆவியினாலே கன்னி மரியாளிடத்தில்‌ அவதரித்து 
மனுஷனானார்‌: நமக்காகப்‌ பொத்தியு பிலாத்து 
வின்‌ சாலத்தில்‌, சிலுவையில்‌ அறையுண்டு, பாடு 
பட்டு, அடக்கம்‌ பண்ணப்பட்டார்‌; தேவ வாக்கி 
யங்களின்படி மூன்றாம்‌ நாள்‌ உயிர்த்தெழுந்தார்‌; 
பரமண்லத்துக்கேறிப்‌ பிதாவின்‌ இலது பாரிசத்தில்‌ 
வீற்றிருக்கிறார்‌; உயிருள்ளோரையும்‌ மரித்தோரையும்‌ 
நியாயந்தீர்க்க மதிமையோடு திரும்ப வருவார்‌. 
அவருடைய இராச்சியம்‌ முடிவற்றது. 


சர்த்தருமாய்‌, ஜீவனைக்‌ சொடுக்கிறவருமாய்‌, 
பிதாவிலும்‌ குமாரனிலும்‌ நின்று புறப்படுகிறவரு 
மாய்‌, பிதாவோடும்‌ குமாரனோடுங்‌ கூடத்‌ தொழுது 
தோத்டிரிக்கப்படுகிறவருமாய்‌ தீர்க்கதரிசிகள்‌ மூலமாக 
உரைத்தவருமாயிருக்கிற, பரிசுத்த ஆவியையும்‌ விச 
வாசிக்கிறேன்‌, ஒரே பரிசுத்த பொதுவான அப்‌ 
போஸ்தலத்‌ . திருச்சபை உண்டென்று விசுவாசக்‌ 
கிறேன்‌. பாவ மன்னிப்புக்கென்று நியமிக்கப்பட்ட; 
ஒரே ஞானஸ்நானத்தை அறிக்கையிடுகிறேன்‌. மரித்‌ 
தோர்‌ உயிர்த்தெழூதலும்‌, மறுமைக்குரிய ஜிவனும்‌ 
உண்டாகும்‌ என்று காத்திருக்கிறேன்‌. ஆமென்‌ 


தேம்‌. 
ம்‌. 0 


Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


4 பரீட்சித்தல்‌ 
சபை உட்கார்நுஇருக்க 


அபிசேஷகம்‌ பெறுவோர்‌ நின்று கொண்டிருக்க, அத்தியட்சர்‌ 
தமது ஆசனத்திலமர்ந்து சொல்லுவது: 


கதலி குருசகள்‌ செய்யவேண்டிய பணிவிடை யாதெ 
னில்‌: 


தாங்கள்‌ நியமிக்கப்படும்‌ சபையில்‌ தேவ வசனத்தை, 
போதித்தல்‌: தேவ ஆராதனைகளில்‌, விசேஷமாய்‌ பரி 
சுத்த நற்கருணை பரிமாறுவதில்‌ குறாக்‌் களுக்கு உதவி 
செய்தல்‌; ஞானஸ்‌ நானம்‌ கொடுத்தல்‌; ச பைக்குரிய 
லெளகீக அலுவல்களைச்‌ செய்தல்‌; தரித்திரருக்கும்‌ 
நிர்ப்பத்தருக்கும்‌ நோயாளிகளுக்கும்‌ உதவிபுரிதல்‌; குழந்‌ 
தைகளுக்கும்‌, ஞானஸ்நான ஆயத்தக்காரருக்கும்‌ விசுவாச 
சத்தியத்தைப்‌ படிப்பித்தல்‌; பொதுப்பட, சபை ஊரியத்‌ 
திலும்‌ சுவிசேஷ வேலையிலும்‌, குருக்களுக்கு உசுவிசெய்தர்‌. 


சகோதரரே, உதவி குருக்களின்‌ கடமைகள்‌ இவை 
களே... : கடவுளின்‌... திருச்சபையில்‌ இப்பணிவிடை பெய்வ 
தற்கு, அவரால்‌ உண்மையாய்‌ அழைக்கப்பட்டி ருக்‌ பீர்‌ 
களென்று நீங்கள்‌ நம்புகிறீர்களா? 


மறுமொழி: அப்படியே நம்புநிறேன்‌. 


கடவுளை மகிமைப்படுத்த வேண்டுமென்ற, ஆர்வம்‌, 
தமது ஆண்டவராகிய இயேசு திறிஸ்துவின்‌ பேரிலுள்ள 
அன்பு, மனிதர்‌ இரட்சிக்கப்பட வேண்டுமென்ற : ஆசை 
ஆகிய இவைகள்‌ தானா, உங்கள்‌ சொந்த இருகு 
யத்தை நீங்கள்‌ அறிந்தமட்டில்‌, இப்பணிவிடையில்‌ 
நீங்கள்‌ பிரவேசிப்பதற்கு உங்களை எலிவிட்ட முக்கிய 
நோக்கங்கள்‌? 


ர 


Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


> 


மறுமொழி: என்‌ இருதயத்தை நான்‌ அழித்த மட்டில்‌ 
இவைகள்‌ தான்‌ என்‌ முக்கிய நோக்‌ எங்கள்‌, 


இரட்சிப்புக்கு. அவசியமானவைகளெல்லாம்‌ .பிரிசுத்த 
வேதாகமத்தில்‌ அடங்கியுள்ளன வென்றும்‌,  அவ்வேதமே 
விசுவாசத்திற்கு உன்னதமும்‌ தீர்க்கமுமான அளவுகோல்‌ 
என்றும்‌ ஒப்புக்‌ கொள்ளுகிறீர்களா? 


மறுமொழி: அவ்வாறே ஒப்புக்கொள்ளுகிறேன்‌. 


வேதத்தில்‌ காட்டப்பட்டிருக்கும்‌ விசுவாசத்திற்கு 
சாட்சி கொடுத்து, அதைப்‌ பாதுகாப்பவை, அப்போஸ்‌ 
தலர்‌, நிசசேயா விசுவாசப்‌ பிரமாணங்களென்று ஒப்புக்‌ 


கொள்ளுகிறீர்களா?! ட்‌ 


ப்றுமொழி? த்ர ஓப்புக்கொள்ளுகிறேன்‌. 


பரிசுத்த வேதாகமத்தை வாசிப்பதிலும்‌, அதற்கனுகூல 
மான மற்ற நூல்களைப்‌ படிப்பதிலும்‌ கருத்துள்ளவர்‌ 
களாயிருப்பீர்களா? 6 ்‌ 


மறுமொழி: ஆண்டவருடைய . ஒத்தாசையால்‌ அப்‌ 
படியே செய்வேன்‌, 


எல்லா மனிதருக்கும்‌ சுவிசேஷத்தைப்‌” பிர சங்டிக்கு ம்‌ 
படி, உங்களிலுள்ள தேவ வரத்தை அனல்‌ மூட்டி 
எழுப்புவீர்களா? 


மறுமொழி: ஆண்டவருடைய ஐத்தாசையால்‌ அப்‌ 
படியே செய்வேன்‌, 4 

நீங்களும்‌, உங்கள்‌ வீட்டாரும்‌, கிறிஸ்துவின்‌ மத்‌ 
தைக்கு நல்ல்‌ முன்மாதிரிகளாயிருக்கும்படி, ஜெபத்தோடும்‌, 
அடக்க . ஓடும்‌ கத்தோடும்‌, நீங்கள்‌ ஜீவித்து, உங்கள்‌ குடும்‌ 
பத்தையும்‌ அவ்விதமாய்‌ நடத்த .முயலுவீர்களா?.. 


ll 


Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


மறுமொழ்‌: ஆண்டவருடைய ஒத்தாசையினால்‌ அப்‌ 
படியே செய்வேன்‌. 


தென்‌ இந்திய திருச்சபையில்‌ இத்திருப்‌ பணிவிபை 
யைச்‌ செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம்‌ என்று நம்புகிற 
நீங்கள்‌, அதன்‌ சிட்சை முறையை ' ஏற்றுக்கொண்டு, 
திருச்சபையால்‌ உங்கள்மேல்‌ நியமிக்கப்படுவோருக்கு , சுவி 
சேஷத்தால்‌ பெற்றெடுக்கப்பட்ட குமாரராக அடங்கி 
நடப்பீர்களா? 


மறுமொழி: கடவுளின்‌ உதவியினால்‌ அப்படியே செய்‌ 
வேன்‌. 


சபையார்‌ முழங்கால்படியிட, அபிசேஷகம்‌ பெறுவோர்‌ 
அத்தியட்சர்‌ முன்‌ முழங்காற்படியிட்டிருக்க, அத்தியட்சர்‌ 
நின்று செல்லுவது:- « 
இவைகளெல்லாவற்றையும்‌ செய்யவேண்டுமென்றமனதை 
உங்களுக்குத்‌ தந்திருக்கற நம்முடைய பரம பிதாவாகிய 
சர்வ வல்ல கடவுள்‌, இவைகளெல்லாவற்றையும்‌ செய்து 
முடிக்கத்தக்ககாகத்‌ தமது கிருபையையும்‌ உங்களுர்குத்‌ 
தந்தருளுவாராக. உங்களை அழைக்கிறவர்‌ உண்மையுள்ள 
வர்‌; அவர்‌. அப்படியே செய்வார்‌. 
ஆமென்‌ 


5. அபிசேகம்‌ 
மெளன ஜெபம்‌ செய்ய சபையாரை அத்தியட்சர்‌ அழைப்பார்‌ 


**மாதூய ஆவி இரங்கும்‌” எனும்‌ தம்‌ முழங்காலில்‌ 
நின்று' பாடப்படும்‌. 


கி லை 


Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


அத்தியட்சர்‌ எழுந்து நின்று சொல்லுவது :- 


மிகவும்‌ இரககமுள்ள பிதாவே, உமது மிகுந்த காருண்‌ 
யத்தினால்‌, உமது நேச குமாரனாகிய இயேசு திறிஸ்து, 
அடிமையின்‌ ரூபமெடுக்க்வும்‌, சிலுவையின்‌ மரணபரியந்தமும்‌ 
கீழ்ப்படிந்தவராகி, தம்மைத்‌ தாமே தாழத்தவும்‌, நீர்‌ 
அவரை அனுப்பினீரே. அதற்காக நாங்கள்‌ உம்மை மதி 
மைப்படுத்துகிறோம்‌. நீர்‌ எல்லாவற்றிற்கும்‌ மேலாக அவரை 
உயர்த்தி, எல்லா நாமத்திற்கும்‌ மேலான நாமத்தை அவ 
ருக்குத்‌ தந்தரூளினீர்‌; அதற்காகவும்‌ நாங்கள்‌ உம்மைப்‌ 
போற்றுகிறோம்‌. பெரியவனாக விகும்புகிறவன்‌ பணிவிடைக்‌ 
காரனாக வண்டு மென்றும்‌ அவர்‌ மூலமாகவே எங்களுக்குக்‌ 
ஈற்பித்திருக்கிறீர்‌. உமது திருச்சபையில்‌ பணிவிடை செய்யும்‌ 
படியாக உதவி குருக்களாக இவர்சளைக்‌ கிருபை 
யாக. அழைக்‌ நிருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்‌ 


அத்தியட்சர்‌ நின்று கொண்டே அபிசேகம்‌ பெறுவோர்‌ ஓவ்‌ 


வொருவர்‌ தலைமீதும்‌ தம்‌ கரங்களை வைத்து பின்வரும்‌ 


வார்த்தைஉஊை ஒவ்வொருவருக்காகவும்‌ சொல்லுவர்‌ , 


உமது ஊழியக்காரர்‌ ஆதிய அரசாக ௪ சாக்‌ மேல்‌ 
உமது பரிசுத்த ஆவியை அனுப்பியருள வேண்டுமென்று மகா 
தாழ்மையோடு உம்மை வேண்டிக்கொள்ளுகிறோம்‌. உமது 
நாமத்திலே உமது மகா திவ்விய சித்தத்திற்குக்‌ கீழ்ப்படிந்து 
உமது திருச்சபையில்‌ உதவி குருவாக இவரை இப்பொழு ॥ 
அபிஷேகம்‌ செய்கிறோம்‌. ஆமென்‌. 


(ஒவ்வொரு தடவையும்‌ சபையார்‌ “ஆமென்‌?” என்று 
சொல்லவும்‌ ) 


(அபிஷேகம்‌ பெற்ற எல்லோருக்காகவும்‌ அத்தியட்சர்‌ 
தொடர்ந்து ஜெபிப்பார்‌) 


1 


Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


இவர்கள்‌ செய்க வாக்குத்தத்தங்களை உண்மையாய்‌ 
நிறைவேற்றவும்‌, தங்கள்‌ ஊழியத்திலே உறுதியாய்‌ நிலைத்‌ 
இருக்கவும்‌, உமது சுவிஷேசத்தைத்‌ தைரியமாய்ப்‌ பிரஸ்தாபப்‌ 
படுத்தவும்‌ இவர்களுக்கு உமது கிருயையைத்‌ தந்தருளும்‌ 
இவர்கள்‌ விசுவாசத்தின்‌ பூரண 'நிச்சயத்தோடு, நன்னம்பிக்‌ 
கையில்‌ பெருகி, உமது குமாரனும்‌ எங்கள்‌ ஆண்டவரு 
மாகிய இயேசு கிறிஸ்துவின்‌ அன்பிலே வேரூன்றி நிலை நிற்‌ 
கும்படி அருள்புரியும்‌. அவருக்கும்‌, தேவரீருக்கும்‌, பரிசுத்த 
ஆவிக்கும்‌ சனமும்‌ மகிமையும்‌ சதாகாலங்களிலும்‌ உண்டாவ 
தாக ஆமென்‌ 


(அபிஷேகம்‌ பெற்றவர்‌ இன்னும்‌ முழங்காலில்‌ நிற்‌, 
ஒவ்வொருவருக்கும்‌ ஒரு வேத புத்தகத்தைக்‌ 
கொடுத்து அத்தியட்சர்‌ சொல்லுவது) 
கடவுளின்‌ வசனத்தைப்‌ பிரசங்கிக்கவும்‌, அவரது ஜனத்‌ 
இற்கு ஊழியல்‌ செய்யவும்‌, நீர்‌ பெற்றுக்கொண்ட அதிகார 
த்தன அடையாளமாக இதைப்‌ பெற்றுக்கொள்ளுவீராக 


(அந்நியோந்நியத்தின்‌ வலநு கை கொடுத்து அத்தி ப்ச்‌ 
பின்னும்‌ சொல்லுவது: -) 


அத்நியோந்தியத்தின்‌ வலது கையை உமக்குக்‌ கொடு 
த்து இப்பணிவிடையில்‌ எங்களோடு பங்கு பெறும்படி உம்மை 
எங்களுடன்‌ ஏற்றுக்கொள்ளுகிறோம்‌, 

(யாவரும்‌ எழுந்து நிற்க அத்தியட்சர்‌ சொல்லுவது:-) 
வைபவ ஆகிய இவர்கள்‌ கடவுளுடைய திருச்சபை 
யின்‌ உதவி குருக்களாக இருக்கிறார்களென்று, பிதா குமா 
ரன்‌ பரிசுத்த ஆவியின்‌ நாமத்திலே அறிவிக்கிறோம்‌, 

சபை ஆமென்‌ கடவுளுக்கே ஸ்தேத்திரமுண்டாவதாக 
புகழ்ச்சியின்‌ கீதம்‌ பாடப்படும்‌ 

... 14 


Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


குரு அபிஷேக 
ஆராதனை முறை 


1 அபிஷேகம்‌ பெறுவோரை 
முன்‌ நிறுத்துதல்‌ 
6 ரர்‌ உட்காருவார்சள்‌ . இ ்‌ 
க ்தியட்லிர்‌ ன்‌ அன்னத்தில்‌ உட்கார்ந்திருக்க, முறைப்‌ 
படி... நியமிக்கப்பட்ட ஒருவர்‌, அபிசேஷாம்‌ பெறு 
வோரை அத்தியட்சர்‌ முன்‌ நிறுத்திச்‌ சொல்லுவது:- 
i த நம 
கர்த்தருக்குள்‌ சங்கை பொருந்திய தசய்ய, 6 
குருக்களாக அபிஷேகம்‌ பெறுவதற்கு இவர்களை 
உமது முன்‌, நிறுத்துகிறோம்‌. 
அ கூயட்சர்‌.,. 


இவர்கள்‌ அபிஷேகம்‌ பெறுவதற்குரிய அதிகாரப்‌ பத 
இரம்‌ வாசிக்*ப்படுவதாக 


அவர்கள்‌ அபிஷேகம்‌ செய்வதற்கு அத்தியட்சா தீனம்‌ 
பிறப்பித்‌ திருக்கும்‌ அதிகாரப்பத்திரம்‌ வாசிக்கப்படும்‌. 


அத்தியட்சர்‌:- ஜனங்களைப்‌ பர்த்து சொல்லுவது:- 


பிரியமானவர்களே, கடவுளுக்குச்‌ சித்தமானால்‌, "2 
குருக்களாக அபிஷேகம்‌ பெற நாம்‌ விரும்புவோர்‌, இவர்‌ 
களே இவர்கள்‌ தகுந்த படிப்பும்‌, தேவ பக்தியுள்ள 
வாழ்க்‌ : கயுமுடையவர்களென்றும்‌, இப்பணிவிடையில்‌ பஸ 
வுளுக்‌ ஊழியம்‌ செய்ய கிரமமாய்‌ அழைக்கப்பட்ட 
வர்கபெொன்றும்‌, இவர்களை விசாரிக்கும்படியாகவும்‌, பரீட்‌ 
சிக்கும்படியாக்வும்‌ நியமிக்சப்பட்டவர்கள்‌ இவர்களைக்‌ 


Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


குறித்துச்‌ சொல்ல, நீங்கள்‌ இப்பொழுது கேட்டீர்கள்‌. 
இவ்வபிஷேகம்‌ , பெறுவதற்கு இவர்களில்‌ யாதொரு தடை 
யுண்டென்று ௨உங்ஈளில்‌ யாராகிலும்‌ அறிந்திருந்தால்‌, கர்த்‌ 
கருடைய நாமத்தினாலே இங்கு முன்‌ வந்து அதைத்‌ 
தெரிவிக்கவேண்டும்‌ , 

சபை நிற்க, அத்தியட்சர்‌ சொல்லுவது: - 


நாம்‌ நம்மிலே தகுதியுள்ளவர்களல்ல: நம்முடைய 
தகுதி கடவுளிலிருந்து உண்டாறெது, 
அபிஷேகம்‌ பெறுவதற்கு, இவர்கள்‌ கடவுளின்‌ இர 


பையால்‌ தகுதியுள்ளவர்கள்‌ என்று நம்புகிறீர்களா? 


சமை:- இவர்கள்‌ தகுதியுள்‌ ளவர்களென்று நம்புகிறோம்‌, 
கடவுளுக்கே மகிமையுண்டாவதாக, 


2 தேவ வசனப்‌ போதனை 
கர்த்தர்‌ உங்களோடு இருப்பாராக, 

அவர்‌ உமது ஆவியோடும்‌ இருப்பாராக. 
ஜெபம்‌ பண்ணக்கடவோம்‌ 
(சபையார்‌ முழங்கால்படியிட்டிருக்க) 

சர்வ்‌ வல்ல கடவுளே, சகல தல்‌ ஈவுகளையும்‌ அருளு 
கிறவரே, உமது திருச்சபையில்‌ வெல்வெறான பணி விடை 
களை, உமது ஓரே ஆவியானவரால்‌ ஏற்படுத்‌ இயிருக்கி நீரே , 

குருக்களாகும்படி இப்பொழுது அழைக்கப்பட்டிருக்‌ 

கும்‌ உமது ஊழியக்காரராயெ இவர்களை இரக்கமாய்ச்‌ 
கண்ணோக்கிப்‌ பாரும்‌. உமது சுவிசேஷ சத்தியத்தால்‌ இவர்‌ 
களைப்‌ பூரணப்படுத்தி, குற்றமற்ற நடக்கையால்‌ .. இவர்‌ 
களை அலங்கரித்தருளும்‌, உமது பரிசுத்த ஆவியின்‌ வல்‌ 


லை மர்து, 


Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


வல்மையால்‌: இவர்களை திரப்பியருளும்‌... உமது நாமத்‌ 
இற்கு மகிமையுண்டாகவும்‌, உமது திருச்சபை ஊன்றக்‌ 
சுட்டப்படவும்‌, இவர்கள்‌ தங்கள்‌ வார்த்தையினாலும்‌, 
நல்ல முன்‌ மாதிரியினாலும்‌, உண்மையோடும்‌, , மஒஇழ்ச்சி 
யோடும்‌ உமக்குப்‌ பணிவிடை செய்ய அனுக்கிரகித்தரு 
ளும்‌ உம்மோடும்‌ பரிசுத்த ஆவியோடும்‌, சதாகாலமும்‌ 
ஜீவித்து அரசாளுகிற எங்கள்‌ இரட்சகராகிய இயேசு 
கிறிஸ்துவின்‌ புண்ணியங்களினிமித்தம்‌ உம்மை ப்‌ ம 
கொள்ளுகிறோம்‌. ஆமென்‌ 


பழைய ஏற்பாட்டு பாடம்‌: எசக்‌யல்‌ 33; 1-9 
சங்கதம்‌: 99 (அல்லது) ஓர்‌ தேம்‌ 
நிருப வாக்கியம்‌: 1 பேதுரு 5 : Lal! 
சபை எழுந்து நிற்க, 
சுவிசேஷ வாக்கியம்‌: யோவான்‌ 10: 1- 16 
சமை உட்கார்ந்திருக்க, 


பிரசங்கம்‌. 


சபை எழுந்து நின்று, 
நிசேயா விசுவாசப்பிரமாணம்‌ 8ம்‌ பக்கம்‌ 


தேம்‌. 


4 பரீட்சித்கல்‌ 
சபை உட்கார்ந்திருக்க, 


அபிசேஷகம்‌ பெறுவோர்‌ நின்று கொண்டிருக்க, அத்தியட்சர்‌ 
தமது ஆசனத்திலமர்ந்து சொல்லுவது:- 
17 


Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


திருச்சபைத்‌ தலைவரும்‌ இராஜா வுமாயிருக்கிற ஆண்‌ 
டவராகிய இயேசு கிறிஸ்துவின்‌ நாமத்திலே, ஜெபத்தோடு 
கைளை வைத்து, உங்களை குருக்களாக அபிஷேகம்‌ செய்‌ 
யும்படி இங்கு கூடியிருக்கிறோம்‌. தமது சரீரமாகய சபை 
ஊன்றக்‌ கட்டப்படுவதற்காக அவரே உன்னதத்திற்கு ஏறி 
மனிதருக்கு வரங்களை அருளிச்‌ செய்திருக்கிறார்‌. 


நீங்கள்‌ அழைக்கப்படும்‌ ஊழியத்திற்கும்‌ உத்தியோகத்‌ 
திற்கும்‌ கடவுள்‌ தாமே இவ்வபிஷேகத்தில்‌ , கிருபையையும்‌ 
அதிகாரத்தையும்‌ அருளுகிறார்‌ என்று நம்புகிறோம்‌. தமது 
திருச்சபை செய்யும்‌ ஜெபத்திற்கு உத்தரவாகவும்‌, அவரால்‌ 
நியமிக்கப்பட்ட பணிவிடைக்காரருடைய சொற்கள்‌ செயல்‌ 
கள்‌ மூலமாகவும்‌ அவ்வாறு செய்கிறார்‌ என்றும்‌ நம்பு 
கிறோம்‌ சற்று முன்பு நாம்‌ ஒன்று சேர்ந்து விசுவாசப்‌ 
பிரமாணத்தை சொல்லுகையில்‌, நாம்‌ அறிக்கையிட்ட விச 
வாசத்தின்படி, ஒரே பரிசுத்த பொதுவான அப்போஸ்தல 
இருச்சபையின்‌ ஒரு பாகமாகவே நாம்‌ இரியை செய்கிறோம்‌ 
நாம்‌ பேசுகிறோம்‌, 


ஆகையால்‌ உண்மையாகவே இந்த விசுவாசத்தை 
உடையவர்களாயிருந்து, இந்தப்‌ பணிவிடையைத்‌ நிறை 
வேற்ற கடவுளின்‌ கருபையைப்‌ பெற்றுக்கொள்ள விரும்புகி 
நீர்கனென்பதை நாங்கள்‌ அறிந்துகொள்ளும்படியாக, இந்த 
கேள்விசளுக்கு நீங்கள்‌ உத்தரவு சொல்ல உங்களைக்‌ கேட்டு 
கொள்‌ இழேன்‌. 

கடவுளின்‌ திருச்சபையில்‌ இப்பணிவிடை செய்வதற்கு 
அவரால்‌ உண்மையாய்‌ அழைக்கப்பட்டிருககிறீர்கலென்‌ ப 
நீங்கள்‌ நம்புகிறீர்களா? 


மறுமொழி: அப்படியே நம்புகிறே . 


| பரணி 


Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


கடவுளை மகிமைப்படுத்த வேண்டு மன்ற, ஆர்வம்‌, 
நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின்‌ பேரிலுள்ள 
அன்பு, மனிதர்‌ இரட்ரிக்கப்பட வேண்டுமென்ற ஆசை 
ஆகிய இவைகள்‌ தானா, உங்கள்‌ சொந்த இருத 
யத்தை நீங்கள்‌ அறிந்தமட்டில்‌,  இப்பணிவிடையில்‌ 
நீங்கள்‌ பிரவேசிப்பதற்கு உங்களை ஏவிவிட்ட முக்கிய 
நோக்கங்கள்‌ ? 


மறுமொழி: என்‌ இருதயத்தை நான்‌ அமிந்த மட்டில்‌ 
இவைகள்‌ தான்‌ என்‌ முக்கிய நோக்கங்கள்‌, 


இர௱ட்சிப்புக்கு அவசயமானவைகளெல்லாம்‌ பரிசுத்த 
வேதாகமத்தில்‌ அடங்கியுள்ளன வென்றும்‌, அவ்வேதமே 
விஃவாசத்திற்கு உன்னதமும்‌ தீர்க்கமுமான அளவுகோல்‌ 
என்றும்‌ ஒப்புக்‌ கொள்ளுகிறீர்களா? 


மறுமொழி: அவ்வாறே ஒப்புக்கொள்ளுகிறேன்‌, 


வேதத்தில்‌ காட்டப்பட்டிருக்கும்‌ விசுவாசத்திற்கு 
சாட்சி கெடுத்து, அதைப்‌ பாதுகாப்பவை, அப்போஸ்‌ 
தலர்‌, நி சேய விசுவாசப்‌ பிரமாணங்களென்று ஒப்புக்‌ 
கொள்ளுகி றீர்களா? 


மறுமொழி: அப்படியே ஒப்புக்கொ ள்ளுகிறேன்‌ . 


பரிசுத்த வேதாகமத்தை வாசிப்பதிலும்‌ , அதற்கனுகூல 
மான மற்ற நூல்களைப்‌ படிப்பதிலும்‌ கருத்துள்ளவர்‌ 
களாயிருப்பீர்களா ₹ 


மறுமொழி; ஆண்டவருடைய ஒத்தாசையால்‌ அப்‌ 
படியே செய்வேன்‌. 


இறிஸ்துவின்‌ ஸ்தானாதிபதிகளாக நீங்கள்‌ அழைக்கப்‌ 
பட்டிருக்கிறீர்களென்பதை உணர்ந்துகொண்டு, கடவுளின்‌ 
இருபையுள்ள சுவிசேஷத்தைக்‌ குறித்து எல்லா மனிதருக்கும்‌ 


ன தத க 


Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


சாட்சியாயிருக்கும்படி, உங்களிலிருக்கும்‌ தேவ வர த்தை 
பரிசுத்த ஆவியின்‌ ஒத்தாசையால்‌ இடைவிடாமல்‌ அனல்‌ 
மூட்டி எழுப்பிவிடுவீர்களா? 


மறுமொழி: ஆண்டவருடைய ஒத்தாசையால்‌ அப்படிமீய 
செய்வேன்‌ 


உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கும்‌ ஜனங்களுக்கு கட 
வுளின்‌ வார்த்தையை உத்தமமாய்‌ போதித்து பிரசங்கம்‌ 
செய்வீர்களா? நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கட்ட 
ளையிட்டப்படி அவர்களுக்கு சாக்கிரமெந்துகளை வழங்கு 
வீர்களா? 


மறுமொழி: ஆண்டவருடைய ஓத்தாசையினால்‌ அப்ப 
டியே செய்வேன்‌. 


நீங்கள்‌ உண்மையுள்ள காவற்காரராகவும்‌. மந்தையின்‌ 
மேய்ப்பராசவும்‌ இருப்பீர்களா? அவர்களுக்குள்‌ அன்பும்‌ 
சமாதானமும்‌ நிலைத்‌இருக்க முயற்சிப்பீர்களா? பாவிகளை 
மனந்திரும்பச்‌ செய்து, அவர்களுக்கு கடவுளின்‌ பாவ 
மன்னிப்பை அறிவிப்பீர்களா? 


மறுமொழி: ஆண்டவருடைய ஓத்தாசையினால்‌ அப்‌ 
படியே செய்வேன்‌ 


கிறிஸ்துவினிமித்தம்‌ தோயாளிகளை சந்தித்து, தரித்தி 
ரரையும்‌ நிர்ப்பந்தரையும்‌ பரிபாலித்து, ஓடுக்கப்பட்டவர்‌க 


ளுக்கு உதவி செய்ய உண்மையுள்ளவர்களாக இருப்பீர்களா? 


மறுமொழி: ஆண்டவருடைய ஒத்தாசையினால்‌! அப்‌ 
படியே செய்வேன்‌ 


சபையிலுள்ள ஒவ்வொரு அங்கத்தினரும்‌ ஊழியம்‌ 
செய்வதற்குத்‌ தகுதியுள்ளவர்களாயிருக்கவும்‌, சரீரமுழுவதும்‌ 


வல செய 


Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


அன்பினால்‌ ஊன்றக்‌*ட்டப்படவும்‌, தாங்கள்‌ பெற்றிருக்கும்‌ 
கடவுளின்‌ பற்பல ஈவுகளையும்‌ உத்தமமாக உபயோகப்படுத்‌ 
தும்‌ உக்கரகாரணக்சாரராயிருக்க ஜனங்களுக்கு உதவி செய்‌ 
வீர்களா? 


மறுமொழி: ஆண்டவருடைய ஓத்தாசையினால்‌ அப்‌ 
படியே செய்வேன்‌ 


நீங்களும்‌, உங்கள்‌ வீட்டாரும்‌ கிறிஸ்துவின்‌ மந்தைக்கு 
நல்ல முன்‌ மாதிரிகளாயிருக்கும்படி , ஜெபத்தோடும்‌ அடக்க 
ஒடுக்கத்தோடும்‌ நீங்கள்‌ ஜீவித்து, உங்கள்‌ குடும்பத்தாரை 
யும்‌ அவ்விதமாய்‌ நடத்த முயலுவீர்காளா? 


மறுமொழ்‌: ஆண்டவருடைய ஒத்தாசையினால்‌ அப்‌ 
படு ம! செய்வேன்‌. 


தென்‌ இந்திய திருச்சபையில்‌ இத்திருப்‌ பணிவிடை 
யைச்‌ செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம்‌ என்று நம்புகிற 
நீங்கள்‌, அதன்‌ சிட்சை முறையை ஏற்றுக்கொண்டு, 
இருச்சயையால்‌ உங்கள்மேல்‌ நியமிக்கப்படுவோருக்கு, சுவி 
சேஷத்தால்‌ பெற்றெடுக்கப்பட்ட குமாரராக அடங்கி 
நடப்பீர்களா? 

மறுமொழி: கடவுளின்‌ உதவியினால்‌ அப்படியே செய்‌ 
வேன்‌? 

சபையார்‌ முழங்கால்படியிட, அபிசேஷகம்‌ பெறுவேரர்‌ 
அத்தியட்சர்‌ முன்‌ முழங்காற்படியிட்டிருக்க, அத்தியட்சர்‌ 
நின்று சொல்லுவது:- 


இவைகளெல்லாவற்றையும்‌ செய்யவேண்டுமென்றமன்தை 
உங்களுக்குத்‌ தந்திருக்கிற நம்முடைய பாம பிதாவாகிய 
சர்வ வல்ல சுடவுள்‌, இவைகளெல்லாவற்றையும்‌ செய்து 


வை ல்‌ ௯ 


Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


முடிக்கத்தக்கதாகத்‌ தமது இருபையையும்‌ உங்களுக்குத்‌ 
தந்தருளுவார்‌ாக. உங்களை அழைக்கிறவர்‌ உண்மையுள்ள 
வர்‌; அவர்‌ அப்படியே செய்வாம்‌. 

ஆமென்‌ 


5. அபிசேகம்‌ 
மெளன ஜெபம்‌ செய்ய சபையாரை அத்தியட்சர்‌ அழைப்பார்‌ 


*'மாதாய ஆவி இரங்கும்‌”? எனும்‌ இதம்‌ முழங்காலில்‌ 
நின்று பாடப்படும்‌; 


மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, எங்கள்‌ பேரிலுள்ள 
உமது அளவில்லா அன்பினாலும்‌, தயவீனாலும்‌ உமக்கு 
சொந்த ஐனமாகவும்‌. ராஜரீக ஆசாரியக்‌ கூட்டமாகவும்‌, 
பரிசுத்த ஜாதியாசவும்‌ இருக்கும்படி எங்களைத்‌ தெரிந்‌ 
தெடுத்தீரே; உமது ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை 
பெரிய பிரதான ஆசாரியராகவும்‌, நித்திய இரட்சிப்புக்குக்‌ 
காரணருமாகவும்‌ எங்களுக்குத்‌ தந்தருளினீரே; கடவுளே, 
அதற்காக உம்மை மதிமைப்‌ படுத்துகிறோம்‌. அவரு அடய 
மரணத்தினாலே மரணத்தை வென்ற, பரலோக : 
ஏறிச்சென்று தாம்‌ மகிமையோடு திரும்ப வருமளவும்‌, 
தமது சரீரமாகிய திருச்சபை ஊன்றக்‌ சுட்ட படுவதுற்கு 
தமது ஜனத்தின்மேல்‌ தமது ஈவுகளை ஏராளமாகப்‌ யொழிந்‌ 
தருளி, சிலரை அப்போஸ்தலராகவும்‌ சிலரைத்‌ தீர்க்கதரிசி 
களாகவும்‌, சிலரை சுவிசேஷகராகவும்‌, சிலரை மேய்ப்ப 
ராகவும்‌, போத்கராகவும்‌ தந்தருளினார்‌. அதற்காகவும்‌ 
உமக்கு 'நன்றி செலுத்துகிறோம்‌. ( 


நிறு ய] 


அத்தியஷர்‌ தமது கரத்தை அபிஷேகம்‌ பெறுவோர்‌ ஓல்‌ 
வொருவர்‌ தலைமீதும்‌ வைக்க, குருக்களும்‌ தங்‌ ளது 
வலது சரங்களை அவ்வாறே வைத்திருக்க, ஒவ்டுவாரு 
வருக்கும்‌ அத்தியஷர்‌ சொல்ல வேண்டிய வார்த்தைகள்‌; 


௬௮௮. 22 க 


Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


உமது ஊழியக்காரர்‌ ஆஇய: க்கல்‌ மட்‌ ட ட தத. 
மேல்‌ உமது பரிசுத்த ஆவியை அனுப்பியருளவேண்டு மென்று 
மகாதாழ்மையோடு உம்மை வேண்டிக்கொள்கிறோம்‌. உமது, 
வார்த்தையையும்‌ சாக்கிரமெந்துக்களையும்‌ வழங்கவும்‌. 
மனஸ்‌ தாபப்படும்‌. பாவிகளுக்கு உமது பாவ விபோசனத்தைக்‌ 
கூறி அறிவிக்கவும்‌, உமது மந்தையை மேய்க்கவும்‌, உமது 
நாமத்திலே உமது திவ்ய த்தத்துக்குக்‌ சிழ்படிந்து, உமது 
இருச்சபையில்‌ இருவருக்கு அதிகாரதிதைக்‌ கொடுத்து. குரு 
பணிலிடைக்கு இவரை இப்பொழுது அபிஷேம்‌ செய்கிறோம்‌ 
ஆடுமன்‌ 


ஒல்வொருவருக்காகவும்‌ சபையார்‌ “ஆமென்‌? என்று 
சொல்லவும்‌. பின்பு அத்யட்சர்‌ அபிஷேகம்‌ பெற்ற, 
எல்லாருக்காகவும்‌ தொடர்ந்து ஜெபிப்பார்‌ 
அண்டவரே, உமக்கு: உகந்த ஆவிக்குரிய பலிகளை 


செலுத்தும்படி, இவர்களுக்கு உமது கிருபையைத்‌ தந்தருள 
வேண்டுமென்று உம்மை வேண்டிக்கொள்கிறோம்‌. . , உமது 


இரட்சிப்பின்‌ சுவிஷேோத்தைக்கூா அறிவிக்கும்படி , சகல 
அறினாலும்‌ வாக்கு வல்லபை யினாலும்‌ இவர்களை நிரப்பி 
யருளும்‌, ஆடுகளுக்காகத்‌ தமது ஜீவனைக்கொடுத்த' நல்ல்‌ 
மேய்ப்பரைப்‌ பின்பற்றுபவர்களாகத்‌ தங்கள்‌ மந்தையை 
விழிப்போடும்‌, அன்போடும்‌ பாதுசாப்பவர்களாக்கயெருஞும்‌ 
உமது பார்வையில்‌ கண்டிக்கப்படாதவார்களாக்‌, எல்லாக்‌ 
காரிய்ங்களிலும்‌ தங்கள்‌ பணிவிடையை நிறைவேற்ற உதவி 
புரிந்தருளும்‌ முடிவு பரியந்தம்‌ நிலைத்திருந்து, உது 
உந்தம்‌ ஊழியக்காரர்‌ அனைவரோடும்‌ கூட, உமது நித்திய 
சந்தோவுத்திற்குள்‌ பிரவேசிக்க அருள்புரியும்‌. பிதாவே ௨ம்‌ 
போடும்‌ பரிசுத்த ஆவியோடும்‌ ஒரே கடவுளாகக்‌ தொழுது 
ஸ்தோத்தரிக்கப்பட்டு, சாதாகாலமும்‌ ஜீவித்து அரசாளுகிற 
எங்கள்‌ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின்‌ மூலமாய்‌ 
வேண்டிக்கொ. கிறோம்‌. 


no 


3 


Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


(அபிஷேம்‌ பெற்றவர்‌ இன்னும்‌ முழங்காலில்‌ நிற்க, 
ஒவ்வொருவருக்கும்‌ ஒரு வேத புத்தகத்தைக்‌ 
கொடுத்து அத்தியட்சர்‌ சொல்லுவது) 


கடவுளின்‌ வசனத்தைப்‌ பிரசங்சிக்சவும்‌, பணிவிடை 
செய்யும்படி நீர்‌ நியமிக்கப்படும்‌ சபைகளில்‌ சாக்கிரமெத்‌ 
துக்களை வழங்கவும்‌, நீர்‌ பெற்றிருக்கும்‌ அதிகாரத்தின்‌ 
அடையாளமாக இதைப்‌ பெற்றுக்கொள்ளுவீராக, 


(அந்நியோந்தியத்தின்‌ வலது கை கொடுத்து அத்தியட்சர்‌ 
பின்னும்‌ சொல்லுவது:.) 


அத்நியோந்நியத்தின்‌ வலது கையை உமக்குக்‌ கொரு 
த்து இப்பணிவிடையில்‌ எங்களோடு பங்கு பெறும்படி உம்மை 
எங்களுடன்‌ ஏற்றுக்கொள்ளுகிறோம்‌, 


(யாவரும்‌ எழுந்து நிற்க அத்தியட்சர்‌ சொல்லுவது: -) 


வ வக வடட ஆகிய இவர்கள்‌ கடவுளுடைய திருச்சபை 
யின்‌ உதவி குருக்களாக இருக்கிறார்களென்று, பிதா குமா 
ரன்‌ பரிசுத்த ஆவியின்‌ தாமத்திலே அறிவிக்கிறோம்‌. 


சபை ஆமென்‌ கடவுளுக்கே$ீஸ்தோத்துரமுண்டாவதாக 


புகழ்ச்சியின்‌ தம்‌ பாடப்படும்‌ 


24 


Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


குரு: 


சபை 


குரு: 


சபை 


குரு: 


லித்தானியா 


பின்வரும்‌ லித்தானியாவை ஒரு உதவியாளன்‌ நடத்‌ 
தலாம்‌. 


ஜெபம்‌ பண்ணக்‌ கடவோம்‌. . 
எல்லா மனிதருக்காகவும்‌ ஜெபங்களையும்‌ விண்ணப்‌ 
பங்களையும்‌ செய்து ஸ்தோத்திரங்களைச்‌ செலுத்த 
வேண்டுமென்று சுற்பித்தருளின, சர்வ வன்னம்‌ 
யுள்ள கடவுளே எங்கள்‌ ஜெபத்தைக்‌ கேட்ட 
ரூளும்‌ . 

எங்குமுள்ள திருச்சபைக்குத்‌ தேவரீர்‌ உண்மை 
யும்‌ ஐக்கியமும்‌, ஏக சிந்தையுமுள்ள மனத 
இடை விடாமல்‌ அருளிச்‌ செய்யும்‌ மென்று நாங்‌ 
கள்‌ கேட்கும்‌ போது, 


ஏற்றுக்‌ கொண்டருளுமே, தேவா - இப்போ 
ஏழையின்‌ செபத்தை இயேசுவின்‌ மூலம்‌ 


உம்முடைய திருநாமத்தை அறிக்கையிடுகிற யாவ 
ரும்‌, உமது பரிசுத்த வசனத்தின்‌ சத்தி யத்தை 
குறித்து இசைந்த மனதுள்ளவர்களாயிருந்து, தைரி 
யத்தோடும்‌ உண்மையோடும்‌ அதற்குச்‌ சாட்சி பகர 
அநுக்கிரகஞ்‌ செய்யுமென்று நாங்கள்‌ கேட்கும்‌ 
போது? 


ஏற்றுக்கொண்‌ டருளுமே, தேவா - இப்போ 
ஏழையின்‌ செபத்தை இயேசுவின்‌ மூலம்‌. 


சகல... தேசத்தாரையும்‌, நீதியின்‌ பாதையிலும்‌, 
சமாதான வழியிலும்‌ நடத்தியருளுகிமன்று நாங்கள்‌ 
கேட்கும்போது, 


2 


Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


சபை 


குரு: 


சபை 


ஒரு: 


சபை 


ஏற்றுக்கொண்டருளும்‌, தேவா - இப்போ 
ஏழையின்‌ செபத்தை இயேசுவின்‌ மூலம்‌. 


நாக்‌ ளும்‌ மற்றெல்லாமனிதரும்‌, தேவ பக்தி 
யோடும்‌. சாந்தததோடும்‌ ஆளப்படும்படி மனித 
ருடைய வஷயங்களில்‌ அதிகாரம்‌ வடுப்பவர்களை 
யும்‌ எங்களை ஆளுகிறவாகளையும்‌ உமது பரிசத்‌ 
தமும்‌, சமாதானமுமான ஞானத்தால்‌ நடாத்திய 
ருளுமென்று தாங்கள்‌ கேட்கும்போது, 


ஏற்றுக்கொண்டருளுமே, தேவா - இப்போ 
ஏழையின்‌ செபத்தை இயேசுவின்‌ மூலம்‌, 


எல்லா அத்தியட்சர்களும்‌, குசூமாரும்‌, உதவிக்குரு 
மாரும்‌ விசேஷமாக .. என்னும்‌ எங்‌.ன்‌ பிரதம 
அத்தியட்சரும்‌ ...... ... எனனும்‌ எங்கள்‌ அத்தியட்‌ 
சரும்‌, தங்கள்‌ நடக்கையினாலும்‌, போதகத்தினா 
ளும்‌ சத்தியமும்‌ ஜீவனுமுள்ள உமது வசனத்தைப்‌ 
பிரசித்தப்படுத்தி, உமது பரிசுத்த சாக்கிரமெத்து 
களை ஒழுங்காயும்‌ செம்மையாயும்‌ சொடுக்க, 
அவர்கள்‌ அனைவருக்கும்‌, உமது . கிருபையை ரு 
ளிச்‌ செய்யு மென்று நாங்கள்‌ கேட்கும்‌ போது, 


்‌ ஏற்றுக்கொண்‌ டகுளும்‌, தேவா - இப்போ 


ஏழையின்‌ செபத்தை இயேசுவின்‌ மூலம்‌ 


சகல... தேசத்தாருக்குள்ளும்‌ உமது சுவிசேஷம்‌ பர 
வும்படி  உழைத்துவரும்‌ யாவரையும்‌ வழி நடத்தி, 
ஆசீர்வதித்து, எல்லாக்‌ கல்விச்சாலை களையும்‌, 
வித்தியாலயங்களையும்‌, வைத்திய சாலைகளையும்‌, 
உமது ஆவியானவரால்‌ பிரகாசிப்பித்தருளுமெவறு 
தாங்கள்‌ கேட்கும்போது, 


ட C0 


Digitized by Noolaham Foundation. 
noolaham.org,| aavanaham.org 


சபை 


கரு: 


சபை 


(0 ந: 


சபை 


சபை 


ஏற்றுக்கொண்டருளுமே, தேவா - இப்போ 
ஏழையின்‌ செபத்தை இயேசுவின்‌ மூலம்‌. 


உமது பரம ஆதரவினாலே, . நாங்கள்‌ , பஞ்சத்‌ 
தினின்றும்‌, வறுமையினின்றும்‌, காக்கப்பட்டு, பூமியின்‌ 
நற்பலன்களை,  அதன்தன்‌ காலத்தில்‌ நன்றியறி 
தலான இருதயத்தோடு அனுபவிக்கும்படி, எங்களுக்‌ 
குக்‌ இகுபை செய்தருளு மென்று நாங்கள்‌ கேட்‌ 
கும்‌ போது, 


ஏற்றுக்கொண்டருளுமே தேவா - இப்போ 
ஏழையின்‌ செபத்தை இயேசுவின்‌ மூலம்‌, 


உம்முடைய ஜனங்கள்‌ எல்லாரும்‌ விசேஷமாய்‌ இவ்‌ 
விடத்தில்‌ கூடி வந்திருக்கிற இந்தச்‌ சபையாரும்‌, 
சாந்த இருதயத்தோடும்‌, தகுந்த வணக்கத்தோடும்‌, 
உமது பரிசுத்த வசனத்தைக்‌ கேட்டு, உட்கொண்டு 
தங்கள்‌ வாழ்நாளெல்லாம்‌. பரிசுத்தமும்‌ நீதியு 
முள்ளவர்களாய்‌, உமக்கு உத்தம உழியஞ்‌ செய்ய 
அவர்களுக்கு உமது பரம இருபையைக்‌ கொடுத்‌ 
தருளுமென்று -நாங்கள்‌ கேட்கும்‌ போது, 


ஏற்றுக்கொண்டருளுமே, தேவா - இப்போ 
ஏழையின்‌ செபத்தை இயேசுவின்‌ மூலம்‌. 


நிலையில்லாத இந்த ஜீவகாலத்தில்‌ துன்பம்‌, திக்‌ 
கம்‌, வறுமை, வியாதி முதலான உபத்திர வங்‌ 
களால்‌ வருத்தப்படுகிற யாவரையும்‌, உமது தய 
வினாலே தேற்றி ஆதரித்தருளுமென்று நாங்கள்‌ 
கேட்கும்‌ போது- 


ஏற்றுக்கொண்டருளுமே, தேவா - இயல்போ 
ஏழையின்‌ செபத்தை இயேசுவின்‌ மூலம்‌. 


27 


Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


குரு: 


சபை 


குரு: 


சபை 


௫௬- 


சபை 


உம்மிடத்தில்‌ விசுவாசமும்‌ பயபக்தியுமுள்ளவர்‌ 
களாய்‌ ஜீவித்துப்‌ போன உமது அடியார்‌ எல்லா 
ருக்காகவும்‌ நாங்கள்‌ உம்மைத்‌ துதித்து அவர்க 
ளோடு கூட நாங்களும்‌ உமது பரம இராச்சியத்‌ 
தில்‌ பங்குபெறும்படி அவர்கள்‌ காட்டிய நன்மாதி 
ரியைப்‌ பின்‌ பற்ற எங்களுக்குக்‌ கிருபை செய்தகுள 
வேண்டு மென்று நாங்கள்‌ கேட்கும்போது, 


ஏற்றுக்கொண்டருளுமே, தேவா - இப்போ 
ஏழையின்‌ செபத்தை இயேசுவின்‌ மூலம்‌ 


(உதவி)குரு அபிசேஷகத்துக்கான ஜெபம்‌ 


(உதவிக்‌) குருக்களாக இப்பொழுகு அபிஷேகம்‌ பெற்றி 
ரூக்கும்‌ இவர்கள்‌, கடவுளின்‌ நாமத்திற்கு மகிமை 
யுண்டாகும்‌ படி உத்தமாய்‌ ஊழியம்‌ செய்ய 
வேண்டுமென்று கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக 


ஏற்றுக்‌ கொண்டருளுமே, தேவா - இப்போ 
ஏழையின்‌ செபத்தை இயேசுவின்‌ மூலம்‌ 


தெய்வ பணிவிடைக்காரரான மனைவிகளும்‌ 
குடும்பத்தாரும்‌, விசேஷமாய்‌ இப்பொழுது அபிஷே 
கம்‌ பெற்றிருக்கிற இவர்களுடைய வீட்டாரும்‌ 
கிறிஸ்துவின்‌ அன்யை எடுத்துக்காட்டும்படி கர்த்‌ 
தரை நோக்கி ஜெபிப்போமாக, 


ஏற்றுக்‌ கொண்டருளுமே, தேவா - இப்போ 
ஏழையின்‌ செபத்தை இயேசுவின்‌ மூலம்‌ 


த நாகி 


Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


அத்தியட்சர்‌ சர்வ வல்லமையுள்ள கடவுளே, சகல ஞானத்‌ 
திற்கும்‌ காரணரே, நாங்கள்‌ வேண்டிக்கொள்‌ 
வதற்கு மூன்‌ எங்கள்‌ அவசியங்கள்‌ உமக்குத்‌ தெரி 
யும்‌ நாங்கள்‌ அறியாமல்‌ கேட்கிறோம்‌ என்பதும்‌ 
உமக்குத்‌ தெரியும்‌. தேவரீர்‌ எங்கள்‌ பல று 
களைப்‌ பார்த்து இரங்கி, நாங்கள்‌ எங்கள்‌ அபாத்‌ 
திர த்தினிமித்தம்‌  துனிந்து கேட்கக்‌ கூடாதவை 
களையும்‌, எங்கள்‌ குருட்டாட்டத்தினிமித்தம்‌ தே 
கத்‌ தெரியாதவைகளையும்‌ உம்முடைய குமாரனும்‌ 
எங்கள்‌ கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவின்‌ புண்‌ 
ணியங்களினிமித்தம்‌ எங்களுக்கு அநுக்கிரகித்‌ தருளும்‌ 
ஆமென்‌ 


நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய 
இருபையும்‌, பிதாவாகிய கடவுளுடைய அன்பும்‌, பரி 
சுத்த ஆவியினுடைய ஐக்கியமும்‌, உங்கள்‌ அனைவ 
ரோடுங்கூட எப்பொழுதும்‌ இருப்பதாக. ஆமென்‌ 


(RL 


Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


சபை 


அப்பம்‌ பிட்குதல்‌ 
எல்லாரும்‌ எழுந்து நிற்க குரு சொல்வது: 


இதோ, சகோதரர்‌ ஒருமித்து வாசம்‌ பண்ணுவது 
எவ்வளவு நன்மையும்‌ எவ்வளவு இன்பமுமானது 


அந்த ஒரே அப்பத்தில்‌ நாமெல்லாரும்‌ பங்கு 
பெறுகிறபடியால்‌. அநேகரான நாம்‌, ஒரே அப்பமும்‌ 
ஓரே... சரீரமுமாயிருக்கிறோம்‌? 


நான்‌ அவருடைய கூடாரத்திலே, ஆனந்த பலி 
களையிட்டுக்‌ கர்த்தரைப்‌ பாடி, அவரைக்‌ சீர்த்தனம்‌ 
பண்ண்ணுவேன்‌: 


“சமாதானம்‌” இங்கே கொடுக்கலாம்‌: 


ஒரு கதம்‌ பாடப்படும்‌, (அப்போழுது சபையா 
ருடைய தர்மங்களுடன்‌ பரிசுத்த தற்கருனைக்கு 
வேண்டிய அப்பமும்‌ இிராட்ச ரசமும்‌ முன்னால்‌ 
கொண்டுவரப்பட்டு திருமேசையில்‌ வைக்கப்படும்‌, 
கொண்டுவருபவர்கள்‌, பின்வரும்‌ ஜெபம்‌ சொல்லப்‌ 
படுகையில்‌, திருமேசையின்‌ முன்‌ நிற்பார்கள்‌.) 


எல்லாரும்‌ இன்னும்‌ நின்றுகொண்டிருக்க , 
குரு சொல்வது: 


பரிசுத்த பிதாவே, உமது கிருபாசனத்தண்‌ 
டையில்‌ பிரவேசிப்பதற்குப்‌ புதிதும்‌ ஜீவனுமான 
மார்க்கத்தை உமது அருமையான குமாரனின்‌ இரத்‌ 
குத்தினால்‌ எங்களுக்கு உண்டு பண்ணினீரே; 
நாங்கள்‌ அபாத்திரராயினும்‌ அவர்‌ மூலமாக உம்‌ 
மண்டை வருகிறோம்‌. எங்களையும்‌ இந்தக்‌ காணிக்‌ 
கைகளையும்‌ உம்முடைய தாம மதிமைக்காக அங்க 


ஷன 


Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


குரு: 


குரு: 


சபை 


கரித்து . உபயோகிக்கும்‌ படியாக தாழ்மையோடு 
வேண்டிக்‌ கொள்ளுகிறோம்‌. வானத்திலும்‌ பூமியி 
லும்‌ உள்ளவைகளெல்லாம்‌. உம்முடையவைகள்‌ உமது 


கரத்திலே வாங்கி உமக்குக்‌ கொடுக்கிறோம்‌ . 
ஆமென்‌. 


(காணிக்கைகளைக்‌ கொண்டுவந்தவர்கள்‌ இப்பொழுது 
தங்கள்‌ இடங்களுக்குத்‌ திரும்பு வார்கள்‌.) 


செபம்‌ பண்‌.௯க்‌ கடவோம்‌ 


(குருவும்‌ ஜனங்களும்‌ முழங்கா ற்படியிட்டுச்‌ சேர்ந்து 
சொல்வது) 


ஐயா, பிரதான குரு ஆயர்‌ அன்று சீஷர்‌ 
மெய்யாய்ப்‌ பிரசன்னம்‌ பெற்ற. மேன்மை 


அதுபோல 

துய்யா, அப்பம்‌ பிட்கும்‌ போதுன்‌ தூய 
பிரசன்னம்‌ 

செய்வாய்‌ அருளாவி பிதாவோடு வாழும்‌ 
கேவே 


(குரு இப்பொழுது எழுந்து நின்று சொல்வது:) 
கர்த்தர்‌ உங்களோடு இருப்பாராக, 

அவர்‌ உமது ஆவியோடும்‌ இருப்பாராக 
உங்கள்‌ இருதயத்தை உயர்த்துங்கள்‌ 


எங்கள்‌ இகுதயத்தைக்‌ கர்த்தரிடத்தில்‌ உயர்த்து 
திறோம்‌ 


நம்முடைய கர்த்தராகிய தேவனுக்கு... ஸ்தோத்‌ 
திரம்‌ செலுத்தக்‌ கடவோம்‌ 


அப்படிச்‌ செய்வது தகுதியும்‌ நீதியுமாயிருக்கிறது 
ர. பககக 


Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


குரு: 


குரு 


கர்த்தாவே, பரிசுத்த பிதாவே, சர்வ வல்லமையுள்ள 
நித்திய தேவனே, நாங்கள்‌ எக்காலத்திலும்‌, எவ்‌ 
விடத்திலும்‌ உமக்கு ஸ்தோத்திரம்‌ செலுத்துகிறது 
தகுதியும்‌ நீதியும்‌ எங்களுக்கு விசேஷிசித்த சட 
மையுமாயிருக்கிறது , 


தகுத்த முகவுரை, 


பிதா என்னன அனுப்பினது போல, நானும்‌ 
உங்களை அனுப்புகிறேன்‌ என்று சீஷர்சளுக்கு அதி 
காரம்‌ கொடுத்த எங்கள்‌. ஆண்டவராகிய இயேசு 
கிறிஸ்துவின்‌ மூலமாய்‌ உம்மைத்‌ துதிக்கக்‌ சுடமை 
யுள்ளவர்களாயிருக்கிறோம்‌, 


அரிகாம்தோதி ரூபதாளம்‌ 


1 ஆதலால்‌ சுரரோடதி உயர்‌ சுரர்‌ கணமே 
தேவசபையுடனே இருப்போர்‌ வாழ்த்துவமே 
2 சேனைக்‌ சுடவுளே, நீர்‌ பரிசுத்தர்‌ பரிசுத்த 
ராய்‌ 

ஆன பரிசுத்தரே, அருள்‌ நேர்‌ ஆதவவே, 
2 வானம்‌ புவியுமதே - மகிமையில்‌ நிறைந்‌ 
ர தனவே; 

தேவரீ ருமக்கே மடூமையின்‌ துதி ஆமென்‌, 


4 தேவப்பெயரில்‌ வந்தீர்‌, வருகிறீர்‌; துதி 


உமக்கே; 
மேவுன்ன தங்களிலே மிக ஓசன்னாவே, 


ஆம்‌ பிதாவே நீர்‌ பரிசுத்தர்‌, நீர்‌ ஸ்தோத்திரிக்கப்‌ 
பட்டவர்‌, தேவரீர்‌ மனிதரில்‌ உருக்கமாய்‌ 
அன்பு கூர்ந்து, உமது ஒரே பேரான குமாரனாகுகிய 
இயேசு கிறிஸ்து எங்கள்‌ தன்மையைத்‌ தரித்துக்‌ 
கொள்ளவும்‌, சிலுவையில்‌ மரித்து எங்ளை மீட்டுக்‌ 
கொள்ளவும்‌, அவரைத்‌ தந்தருளினீரே; அவர்‌: சிலு 


Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


oo. 


ச்ட்‌ 


௬௫. 


வையில்‌ ஓரே தீரம்‌ தம்மைத்‌ தாமே ஏஃபலியாக 
ஒப்புக்கொடுத்துச்‌ சர்வ உலசத்தின்‌ பாவங்களை 
யும்‌ திவிர்த்தி செய்வதற்கு நிறைவும்‌ பூரணமும்‌ 
போந்ததுமான பலியையும்‌, காணிக்கையையும்‌, பரி 
காரத்தையும்‌ செலுத்தினதுமல்லாமல்‌, தமது அரு 
மையான மரணத்தை என்றைக்கும்‌. நினைப்பூட்‌ 
டும்‌ ஞாபகத்தை நியமித்து, தாம்‌ திரும்ப வருமள 
வும்‌, நாங்கள்‌ அதை அனுசரித்து வரும்படி தமது 
பரிசுத்த சுவிசேஷத்தில்‌ கட்டளையிட்ட ருளினாரே 
அவர்‌ தாம்‌ காட்டிக்‌ கொடுக்கப்பட்ட அன்று 
இராத்திரியிலே, அப்பத்தை எடுத்து, ஸ்தோத்திரம்‌ 
பண்ணி, அதைப்‌ பிட்டு, சீஷர்களுக்குக்‌. கொடுத்து; 
நீங்கள்‌ வாங்கிப்‌ புசியுங்கள்‌ இது உங்களுக்காகக்‌ 
கொடுக்கப்‌ படுகிற என்னுடை சரீரம்‌: என்னை 
நினைவு கூறும்படி இதைச்‌ செய்யுங்கள்‌ என்றார்‌, 


அப்படியே, போஜனம்‌ பண்ணின பின்பு அவர்‌ 
பாத்திரத்தையும்‌ எடுத்து, 4 ஸ்தோத்திரம்‌ பண்ணி 
அவர்களுக்குக்‌ கொடுத்து: நீங்கள்‌ எல்லாரும்‌ 
இதிலே பானம்‌ பண்ணுங்கள்‌, இது பாவமன்னிப்‌ 
புண்டாகும்படி உங்களுக்காகவும்‌ அநேகருக்காகவும்‌ 
சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடை 


. இரத்தம்‌, இதைப்‌ பண்ணும்‌ யொழுதெல்லாம்‌, 


என்னை நினைவு கூறும்படி இதைச்‌ செய்யுங்கள்‌ 
என்று திருவுளம்‌ பற்றினார்‌. 


தேசிகதோமி ரூபசுதாளம்‌ 

தேவனே, ஆமென்‌ உன்றன்‌ மாமரணத்தை 
உன்னுவோம்‌; அன்று நீர்‌ 

எவை வென்றுயிர்‌ . பெற்றெழுத்‌ ததும்‌ 
கூறுவோம்‌; கடை நாளிலே 


நாதப்‌. அன 


Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


கரு: 


குரு: 


காவலோ னென மேவுவீர்‌; அது 
காத்திருந்திடுவோம்‌, எங்கள்‌ 

நாவினால்‌ துதி தோத்திரம்‌, கிறிஸ்‌ 
தையனே, உமக்‌ கேயரோ 


ஆதலால்‌ பிதாவே உமது, குமாரனாகிய எங்கள்‌ 
ஆண்டவரின்‌ அருமையான பாடுகளையும்‌, மரணத்‌ 
தையும்‌ மகிமையான உயிர்த்தெழுதலையும்‌ பரமேறு 
தலையும்‌ நினைவுகூர்ந்து, உமது அடியார்களாகிய 
நாங்கள்‌ அவருடைய கட்டளையின்படியே, அவர்‌ 
திரும்ப வருமளவும்‌, அவரை நினைவுகூர்த்து இதைச்‌ 
செய்கிறோம்‌] அவரில்‌ நீர்‌ எங்களுக்காக நிறைவேற்‌ 
றின பூரண மீட்புக்காக உமக்கு நன்றி செலுத்து 
கிறோம்‌ 


தநவரோஸ்‌ சாப்புதாளம்‌ 


கர்த்தனே, எங்கள்‌ தேவனே 
பக்தியாகத்‌ துதிக்கிறோம்‌ 
அத்தன்‌ நீ மடிமைப்பட 
நித்தமும்‌ புகழ்ந்தேத்தவோம்‌£ 


இரக்கமுள்ள பிதாவே, நாங்கள்‌ பிட்கிற அப்பம்‌, 
கிறிஸ்துவினுடைய க்ரீரத்தின்‌ ஐக்கெமாயும்‌, தாங்‌ 
கள்‌ ஆசீர்வதிக்கிற பாத்திரம்‌, கிறிஸ்துவினுடைய 
இரத்தத்தின்‌ ஐக்கியமாயுமிருக்கும்படி எங்களையும்‌, 
நீரே தந்த இந்த அப்பத்தையும்‌, திராட்ச ரசத்தை 
யும்‌ உமது பரிசுத்த ஆவியினால்‌ பரிசுத்தப்படுத்த 
வேண்டுமென்று மிகுத்த தாழ்மையோடு பிரார்த்திக்‌ 
கிறோம்‌ நாங்களெல்லாரும்‌ எங்கள்‌ ஆண்‌ டவரா திய 
கிறிஸ்துவில்‌ கூட்டி, இணைச்கப்பட்‌ டவர்களாதஇி, 
விசுவாசத்தில்‌ ஒருமைப்படவும்‌, : லையாதிய அவருக்‌ 
குள்‌ எல்லாவற்றிலேயும்‌ வளரவும்‌ இருபை செய்யும்‌. 


ட ன்‌... 


Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


யன 


அவரோடும்‌ பரிசுத்த ஆவியோடும்‌ ஐக்கியமாயிருக்கற 
சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய உமக்கு, அவர்‌ 
மூலமாய்ச்‌ சகல கனமும்‌ மகிமையும்‌ என்றென்‌ 
றைக்கு முண்டாவதாக, ஆமென்‌ 


நமது இரட்சகராக கிறிஸ்து கற்பித்தபடி 
அவரில்‌ நமக்கு அருளப்பட்ட  தைரியத்தோடே 
ஜெபிப்போமாக$ 


நாதநாமக்கிரிய ஆதிதாளம்‌ 


பரமண்டலங்களில்‌ வீற்றிருக்கும்‌ 
பரமபிதாவே, எந்நாளும்‌ 
பரிசுத்தப்‌ படுக ௨ம்‌ நாமம்நி . 
பரிவுடன்‌ வருக உம்‌ இராச்சியம்‌, 
பரலோகத்தில்‌ உமது சித்தம்‌ 
பண்புடன்‌ செய்யப்‌ படுவதுபோல்‌ 
தரணியிலுமது சித்தமுமே 
£ தவறாது செய்யப்படுக சதா, 
அன்றன்றுள்ள எம்‌ ஆகாரம்‌ 
அன்புடன்‌ எங்களுக்‌ கந்தருளும்‌ 
நன்றயலார்‌ கடன்‌ யாம்‌ மன்னிக்கும்‌ 
நன்னயம்‌ போலெம்‌ பிழை மன்னியும்‌ 
தேவே, சோதனைக்‌ கெமை விலக்கி, 
தமையினின்றெமை இரட்சியுமேடி 
மேவும்‌ இராச்சிபம்‌, வல்லமை, மகிமைழ 
மிகவும்‌ உமதென்றுமேழ ஆமென்‌ 


(சற்றுநேர அமைதியின்‌ பின்‌) 
நாதநாமக்கிரிய ரூபகதாளம்‌ 


ஐயனே, எங்கள்‌ நீதியால்‌ அல்ல, 
அப்பன்‌ உன்தய வன்பினால்‌ 


துய்ய சத்தியில்‌ சேர்கிறோம்‌; விழும்‌ 


துணிக்கை தன்னையும்‌ ஏற்க தாம்‌ 
வல்‌ 


Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


உய்யும்‌ பாத்திரரல்ல; நேசரே, 
உன்னத அன்பிரக்க மார்‌ 
தெய்வமே, சுதன்‌ இயேசு சித்திய 
இரத்தத்‌ தால்‌ சரீரத்தினால்‌, 
பாவ தோமும்‌ ஆவியும்‌ சுத்த 
மாகவே அரு எிகுவாய்‌ 
சாவிலாதவ ருக்குள்ளே நாமும்‌, 
நமக்குள்ளே அவரும்‌ வர 
தேவ இயேசு சரீர மோடு செந்‌ 
நீர்‌ அருந்திட ஆக்குவாய்‌ 
ஆவலாயெமக்‌ காசிமாரி பெய்‌ 
தரளுவாய்‌, கருணாகர? 


குரு எழுந்து நின்று அப்பத்தை பிட்டு சொல்வது? 


நாம்‌ பிட்கிற அப்பம்‌ இறிஸ்துவிடைய சரீர த்தின்‌ 
ஐக்கியமாய்‌ இருக்கிறதல்லவா? 


கடவுளுடையவைகள்‌ ச டவுளுடையவர்களுக்கே 
அவர்‌ மெனமாக அப்பத்தைப்‌  பிட்களாம்‌ 


பணிவிடைக்காரரும்‌ சபையாரும்‌ இப்பொழுது தற்‌ 
்‌ கருணை பெறுவர்கள்‌ 


நற்கருணை கொடுக்கும்‌ போது சொல்லவேண்டிய 
வார்த்தைகளாவன 


ஜீவ அப்பமாகிய தம்முடைய கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்துவின்‌ சரீரம்‌. 


மெய்யான  திராட்சையாயெ தம்முடைய கர்த்‌ 
தராகிய இயேசு கிறிஸ்துவின்‌ இரத்தம்‌. 


உ 


Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


டட ௬ 


ஆ 


சபை 


குரு: 


இச்‌ சமயத்தில்‌ &ழ்க்கண்ட தேம்‌ சொல்ல அல்லது 
பாடப்பாடலாம்‌. 


உலகத்தின்‌ பாவத்தைச்‌ மத்து தாக்கிற தேவ 
ஆட்டுக்குட்டி. யே எங்களுக்கு இரங்கும்‌. 


உலகத்தின்‌ பாவத்தைச்‌ சுமந்து இர்க்கிற தேவ 
ஆட்டுக்‌ குட்டியே, எங்களுக்கு இரங்கு. 


உலகத்தின்‌ பாவத்தைச்‌ சுமந்து இர்க்கிற தவ ஆட்‌ 
டுக்குட்டி?ய, உமது சமாதானத்தைத்‌ தாரும்‌: 


அல்லது வேறு ஒரு நீதம்‌ பாடலாம்‌ 


எல்லாரும்‌ பங்கு பெற்றபின்‌ சபையார்‌ முழங்‌ 
காலில்‌ நிற்க, ருரு சொல்வது. 


இறிஸ்துவின்‌ சரீரமும்‌ இரத்தமுமாகிய சாக்கிர 
மெந்தை விசுவாசத்தினால்‌ பெற்றுக்‌ கொண்ட 
வர்களாசிய நாம்‌ அவருக்கு ஸ்தோத்திரம்‌ செலுத்‌ 


துவோமாக, 


சர்வ வல்லமையுள்ள கடவுளே, பரம பிதாவே 
உமது நேசகுமாரனும்‌ எங்கள்‌ ஆண்டவருமாகிய 
இயேசு இறிஸ்துவுக்குள்‌, எங்களை உமது பிள்ளை 
களாக ஏற்றுக்கொண்டு, ௮௨உருடைய விலைமதி 
யாத இருச்சரீரமும்‌ இரத்தமுமாகிய ஞான அசா 
ரத்தால்‌ எங்களைப்‌ போசத்திருக்கிறீர்‌; எங்கள்‌ 
பாவங்களை மன்னித்து, நித்திய ஜீவனை எங்‌ 
களுக்கு வா க்குப்பண்ணியிருக்கிறீர்‌ அளவிடப்படாத 
இந்த நன்மை களுக்காக உண்மை ஸ்தோத்திரிக்‌ 
கிறோம்‌ சரீரமும்‌ ஆத்துமாவுமாகிய எங்களை, பரி 
சுத்தமும்‌ ஜீவனுமுள்ள பலியாக உமக்கு ஒப்புக்‌ 
கொடுக்இிறோம்‌ இதுவே தாங்கள்‌ செய்யத்தக்க 


. 34 


Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


ஆத்மீக ஆராதனை நரங்கள்‌ இந்தப்‌ பிரபஞ்‌ 
சத்துக்கு ஒத்த வேஷந்‌ தரியாமல்‌, தேவரீருடை 
தன்மையும்‌, பரிபூரணமுமான இத்தம்‌ இன்னதென்று 
ப்குத்தறியத்‌ தக்கதாக, எங்கள்‌ மனம்‌ புதிதாக 1 
தினாவே மறுகூபுமாகும்படி எங்களுக்கு அருள்புரி 
யும்‌, கடைசியில்‌ நாங்கள்‌ உமது பரிசுத்த வான்‌ - 
கள்‌ அனைவரோடும்‌ உமது நித்திய இராட்சியத்‌ 
ஆன்ற்தத்தை அடையச்தக்கதாக, இவ்‌ வுலகக்‌.இல்‌ 
உமக்குக்‌ கீழ்ப்படிந்து நடக்க எங்களுக்குக்‌ இருபை 
செய்யும்‌ உம்மோடும்‌ பரிசுத்த ஆவியோடும்‌ ஒரே 
தேவனாய்ச்‌ சதா காலமும்‌ ஜீவித்து அரசாளுகிற 
எங்கள்‌ ஆண்டவராகிய இயேசு இறிஸ்துவின்‌ மூல 
மாய்‌ இவைகளை வேண்டிக்கொள்ளும்‌, 


ஆரபி ஆதிதாளம்‌ 


ஆமென்‌, எங்கள்‌ தேவனுக்குத்‌ 
துதி மகிமை ஞானமுடன்‌ 
தேமதுரத்‌ தோத்திரயும்‌ 
கனம்‌ வலிமை பெலனோடு, 
தாமிகுத்கும்‌ காலமெல்லாம்‌ 
நித்தியமும்‌ உண்டாகி 
ஆமென்‌ எனத்‌ துதி யெடுப்போம்‌ , 
அண்டர்‌ குழாம்‌ ஒடு சேர்ந்தே, 


பின்‌ குரு. கடை ஆர்வாகங்‌ கூறுவார்‌ ந்‌ 


Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


அ) 


Digitized:.by Nodieham Febrdatibn; 
Hodahaniorg:| Aavanaharniorg: 


ட்‌ 


